GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 1 .60 Paise . 


TAMII 


P . 
IV. 


NENNO 


RICH 


T17 


GOVEDS 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRUTH 


TH 
ALON 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No. 40 ] 


CHENNAI, WEDNESDAY, OCTOBER 22 , 2014 

Aippasi 5 , Jaya , Thiruvalluvar Aandu - 2045 


Part III — Section 1 (a ) 
General Statutory Rules, Notifications, Orders , Regulations, etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


SCHOOL EDUCATION DEPARTMENT 


Provision of Teachers Grievances Redressal to the Tamil Nadu Right of Children 

to Free and Compulsory Education Rules , 2011 


70 -72 


DTP - 111 - 1(a ) (40 ) — 1 


[69 ] 


70 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part III - Sec . 1( a ) 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


SCHOOL EDUCATION DEPARTMENT 


Provision of Teachers Grievances Redressal to the Tamil Nadu Right of Children 

to Free and Compulsory Education Rules , 2011 . 


[ G . O . Ms. No . 154 , School Education ( TRB ) , 29th September 2014 , புரட்டாசி 13 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 

No . SRO A - 25 /2014. --in exercise of the powers conferred under sub - section ( 3 ) of Section 24 and sub - section 2 ( n ) 
of Section 38 of Part-IV and VII of the Tamil Nadu Right of Children to Free and Compulsory Education Rules, 2011 , 
the Governor of Tamil Nadu hereby notify the provision of teachers grievances redressal as appended to this notification : 


Appendix 


Copy of G . O . ( 1D ) No . 385 , School Education ( E1 ) Department , dated 2 - 11 - 2012 


[ பள்ளிக் கல்வி - ஆசிரியர்களுக்கு சேரவேண்டிய பண , பணி மற்றும் இதரப்பலன்களை உரிய நேரத்தில் பெற அவர்களுக்கு 
ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க அனைத்து கல்வி அலுவலகங்களிலும் சிறப்பு - ஆசிரியர் குறைதீர்க்கும் முகாம் திட்டத்தை 
அறிமுகப்படுத்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


[ அரசாணை (1டி ) எண் 385 , பள்ளிக் கல்வி (இரத் துறை , 2 நவம்பர் 2012 .) 


படிக்க 


பள்ளிக் கல்வி இயக்குநரின் கடித எண் .63055/ பிசி /2012 , நாள் 25.09.2012 . 


ஆணை: 


மேலே படிக்கப்பட்ட பள்ளிக் கல்வி இயக்குநரின் கடிதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக் கல்வித் துறையில் 
பயிலும் சுமார் 1.35 கோடி மாணவ மாணவியர்களுக்கு சுமார் ரூ. 15 ,000 கோடி செலவில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை 
அறிவித்துள்ளார்கள் எனவும் , இத்திட்டங்கள் முழுமையாக மாணவர்களைச் சென்றடையவும் மாணவர்களின் கல்வித்தரம் மேலும் 
உயரவும் ஆசிரியர்களின் பணி மிகவும் இன்றியமையாதது எனவும் , பள்ளிக் கல்வித் துறையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் 
ஆசிரியர்கள் தமக்குச் சேர வேண்டிய ஊதிய உயர்வு , தேர்வு நிலை , சிறப்பு நிலை , பதவி உயர்வு மற்றும் இதர உரிமைகளும் 
சலுகைகளும் பெறுவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வது அரசின் கவனத்திற்குக் கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனவும் , 
இத்தகைய பலன்களைப் பெறுவதற்காகப் பள்ளி வேலை நேரத்தில் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்குப் பலமுறை செல்ல வேண்டி 
உள்ளதால் ஆசிரியர்களின் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுகின்றது எனவும் , ஆசிரியர்களின் பண , பணி மற்றும் இதர பலன்கள் 
உடனுக்குடன் கிடைக்கும் வகையிலும் அதன் பொருட்டு அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களைத் தவிர்க்கும் பொருட்டும் அனைத்துக் 
கல்வி அலுவலகங்களிலும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் திட்டத்தினை அறிமுகப்படுத்திச் செயல்படுத்திட அரசின் ஆணையை 
பள்ளிக் கல்வி இயக்குநர் வேண்டியுள்ளார் . 


2 . மேலே பத்தி 1 - ல் உள்ள பள்ளிக் கல்வி இயக்குநரின் செயற்குறிப்பினை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்தது . பள்ளிக் 
கல்வி இயக்குநரின் செயற்குறிப்பினை ஏற்று ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய பண , பணி மற்றும் இதரபலன்களை உரிய நேரத்தில் 
பெறவும் , பணிகள் தொய்வு ஏற்படாமல் நடைபெறவும் அனைத்து கல்வி அலுவலகங்களிலும் சிறப்பு - ஆசிரியர் குறைதீர்க்கும் 
முகாம் திட்டத்தினை அறிமுகப்படுத்திட அரசு முடிவெடுத்து அவ்வாறே ஆணையிடுகிறது . சிறப்பு குறை தீர்க்கும் முகாமில் பின்பற்ற 
வேண்டிய நடைமுறைகள் மற்றும் அந்நாளில் பெறப்படும் விண்ணப்பங்களைப் பதிவு செய்யும் பதிவேடு குறித்து இணைப்பு மற்றும் II - ல் 
உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி) 

இணைப்பு - | | 


பள்ளிக் கல்வித் துறையின் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் 


(1) ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் சனிக்கிழமையன்று தொடக்கக் கல்வித் துறையை சார்ந்த ஆசிரியர்களுக்கு உதவித் 
தொடக்கக் கல்வி அலுவலகத்திலும் அனைத்து உயர்நிலை/மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாவட்டக் கல்வி அலுவலகங்களிலும் 
சிறப்பு குறைதீர்க்கும் முகாமினை நடத்தி ஆசிரியர்களிடமிருந்து பெறப்படும் மனுவினை அரசு விதிகளுக்குட்பட்டு உதவித் தொடக்கக் 
கல்வி மாவட்டக் கல்வி அலுவலர்களின் அதிகாரத்திற்குட்பட்டு பரிசீலித்து உடன் நடவடிக்கை எடுத்து உரிய ஆணை வழங்கப்பட 


Oct . 22 , 2014 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


71 


வேண்டும் எனவும் உதவித் தொடக்கக் கல்வி மாவட்டக் கல்வி அலுவலர்களின் அதிகாரத்திற்குட்படாத மனுக்களைப் பரிசீலித்து உரிய 
பரிந்துரையுடன் மாவட்டத் தொடக்கக் கல்வி அலுவலர் / மாவட்ட முதன்மைக் கல்வி அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


( ii ) ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமையன்று மாவட்டத் தொடக்கக் கல்வி அலுவலகம் மாவட்ட முதன்மைக் 
கல்வி அலுவலகத்தில் நடைபெறக் கூடிய சிறப்பு குறை தீர்க்கும் முகாமில் உதவித் தொடக்கக் கல்வி / மாவட்டக் கல்வி 
அலுவலரிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டிருப்பின் அவற்றைப் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுத்து ஆணைகளை உடன் வழங்க 
வேண்டும் . மாவட்டத் தொடக்கக் கல்வி அலுவலர் மாவட்ட முதன்மைக் கல்வி அலுவலர்களின் அதிகாரத்திற்குட்படாத மனுக்களைப் 
பரிசீலித்து உரிய பரிந்துரையுடன் உயர் அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


( iii ) ஒவ்வொரு மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமையன்று தொடக்க பள்ளிக் கல்வி இயக்ககங்களில் நடைபெறும் சிறப்பு குறை 
தீர்க்கும் முகாமில் மாவட்டத் தொடக்கக் கல்வி மற்றும் மாவட்ட முதன்மைக் கல்வி அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களைப் 
பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய ஆணைகள் வழங்க வேண்டும் . 


விடுப்பு சம்பந்தமான விண்ணப்பங்கள் வழக்கம் போல் பெறப்படலாம் . ஆனால் ஆசிரியர்கள் பள்ளி வேலை நேரத்தில் 
அலுவலகத்திற்கு வர அனுமதிக்கக் கூடாது . இவ்வகை விண்ணப்பங்களுக்கும் முதல் சனிக்கிழமை அன்றே ஆணை 
வழங்கப்பட வேண்டும் . 


முதல் சனிக்கிழமையன்று தொடக்கக் கல்வித் துறையை சார்ந்த ஆசிரியர்கள் உதவித் தொடக்கக் கல்வி 
அலுவலகத்திலும் , உயர்நிலை/ மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் மாவட்டக் கல்வி அலுவலகங்களிலும் , மனுக்கள் 
அளிப்பது போதுமானது . அவர்கள் கோரிக்கை மனுக்கள் மட்டும் உரிய அலுவலர்கள் பரிசீலிக்கும் பொருட்டு 
மேற்கண்ட நாட்களில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் . ( 2வது மற்றும் 3வது சனிக்கிழமைகள் ) 


ஆசிரியர்களுடைய பணப்பலன்கள் சம்பந்தமான விண்ணப்பங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவற்றிற்கான 
அனுமதி ஆணை (Sanction Order ) வழங்க வேண்டும் . அவ்வாறு ஆணையிட்ட பின்னர் ஆணையின் நகல் 
ஒன்றினை சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் அளித்து அன்னார் பணிபுரியும் பள்ளியில் உடனடியாக பட்டியல் தயாரித்து 
ஊதியம் மற்றும் இதரப் பணப்பலன்கள் பெற்றுத் தருகிறார்களா என்பதை மாவட்டக் கல்வி அலுவலர்கள் 
கண்காணிக்க வேண்டும் . உதவித் தொடக்கக் கல்வி அலுவலர்களைப் பொறுத்தவரை அவ்வாறு ஆணையிட்ட 
பின்னர் ஆணையின் நகல் ஒன்றினைச் சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் அளித்து ஊதியம் மற்றும் இதர பணப்பலன்களின் 
பட்டுவாடா பட்டியல் ( Acquittance Register ) / கையொப்பம் பெறப்பட வேண்டும் . 


சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களால் முகாம் நடக்கும் நாளன்று கல்வி அலுவலகத்திற்கு வர முடியாவிட்டால் அவர்களின் 
நெருங்கிய உறவினர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் (கணவர்/மனைவி / தாய் /தந்தை சகோதரர் சகோதரி) வழியாக ஆசிரியரது 
விண்ணப்பங்கள் முகாம் நடத்தும் மாவட்டக் கல்வி அலுவலரிடம் அளிக்கப்பட வேண்டும் . 


* ஆசிரியர்களது மனுக்களைச் சம்பந்தப்பட்ட தலைமையாசிரியர்கள் பரிந்துரைக்க வேண்டும் . 


முதல் மற்றும் இரண்டாவது சனிக்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் 
எவையேனும் சரியானதாகவும் முறையானதாகவும் இல்லாவிட்டால் அவற்றைச் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடமே 
காண்பித்துக் குறைகளைச் சுட்டிக்காட்டி (சரிபார்க்கும் படிவம் இணைத்து ) திருப்பி அளித்திடல் வேண்டும் . 


மேற்கண்ட முகாம்கள் மூலமாக காலதாமதம் தவிர்க்கப்படும் . ஆசிரியர்கள் அவர்கள் அளிக்கும் விண்ணப்பங்களில் 
என்னென்ன குறைகள் உள்ளன என்பதை அறிந்து கொண்டு அவற்றை மீண்டுமொருமுறை அளிக்கும்போது சரியாக 
அளிக்க ஏதுவாக இருக்கும் . இதன்மூலம் தேவையற்ற கடிதப் போக்குவரத்து தவிர்க்கப்படும் . அலுவலகங்களில் 
வேலைப் பளு வெகுவாகக் குறைக்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற உதவியாக இருக்கும் . 


முதன்மைக் கல்வி அலுவலர்கள் / மாவட்டக் கல்வி அலுவலர்கள் மற்றும் உதவித் தொடக்க/ மாவட்டத் தொடக்கக் 
கல்வி அலுவலர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தங்களுடைய நேரத்தைப் பள்ளிகளைப் பார்வையிடவும் ஆண்டு 
ஆய்வு மேற்கொள்ளவும் பயன்படுத்தலாம் . 


சிறப்பு முகாம் சார்பாக , தனியாக ஒரு பதிவேடு கீழ்க்கண்ட விவரங்களுடன் பராமரிக்கப்பட்டு அது சார்ந்த 
அறிக்கையினை ஒவ்வொரு மாதமும் பள்ளிக் கல்வி இயக்குநருக்கு மூன்றாவது வாரம் நடத்தப்படும் மாவட்டத் 
தொடக்கக் கல்வி அலுவலர்கள் முதன்மைக் கல்வி அலுவலர்களின் கூட்டத்தில் நேரில் அளிக்க வேண்டும் . 


72 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part III - Sec . 1 ( a ) 


இணைப்பு - || | 


சிறப்புக் குறை தீர்க்கும் நாளில் பெறப்படும் விண்ணப்பங்களைப் பதிவு செய்யும் பதிவேடு 


மாவட்டம் : 


வ .எண் . 


ஆசிரியர் பெயர் , பதவி மற்றும் 

பணிபுரியும் பள்ளி . 


கோரிக்கை விவரம் . 
( சுருக்கமாக ) 


கோரிக்கை தீர்வு 
செய்த விவரம் . 
( சுருக்கமாக ) 


இத்தகைய சிறப்புக் குறை தீர்க்கும் முகாமில் பெறப்படும் விண்ணப்பங்களை மேற்கண்ட படிவத்தில் பதிவேட்டில் பதிவு செய்து 
அதனை முறையாக பராமரிப்பதுடன் உயர் அலுவலர்கள் பார்வையின்போது இப்பதிவேட்டினை ஆய்வுக்கு முன்னிலைப்படுத்த வேண்டும் . 
இத்திட்டம் செயல்படுத்தப்படுவது குறித்த சிறப்பு அறிக்கை , மாதந்தோறும் 20ஆம் தேதிக்குள் பள்ளிக் கல்வி இயக்குநர் தொடக்கக் 
கல்வி இயக்குநருக்கு அனுப்ப வேண்டும் . 


த . சபிதா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


